தமிழ்நாடு அரசு 

2022 


கிரு 


சி 


எண் 43 ] 


SE 


வாய்மை 


யே 


த 


வெல்லும் 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ விலை : ரூ .1.60 காசு . 


தமிழ்நாடு அரசிதழ் 

ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


சென்னை , புதன்கிழமை , அக்டோபர் 26 , 2022 
ஐப்பசி 9 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 

பகுதி VI பிரிவு 1 இன் இணைப்பு 

துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 ( 2 ) ( பி ) ன் கீழ் சங்கம் கலைத்தல் மற்றும் 
கலைத்தல் அலுவலர் நியமனம் செய்தல் பற்றிய அறவிக்கை 

கோயம்புத்தூர் மாவட்டம் , பொள்ளாச்சி வட்டம் . 

சி.பி.டி. 843 , வெள்ளாளபாளையம் மகளிர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

ந.க. எண் . 711 / 2022 / உ ) 


DTP - VI - I - T - Sup , ( 43 ) -1 


கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டத்திலுள்ள சி.பி.டி. 843 வெள்ளாளபாளையம் மகளிர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு 
சங்கத்தின் நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் 137 ( 2 ) ( பி ) ன் கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) கோயம்புத்தூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந.க.எண் . 711 / 2022 / உ , நாள் : 27.05.2022 - ன்படி கலைத்து ஆணையிடப்பட்டு 
மேற்படி சட்டப்பிரிவு 138 ( 1 ) -கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) கோயம்புத்தூர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 

சி.பி.டி .520 , கரட்டுப்பாளையம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 
( ந.க.எண் .816 / 2022 / உ ) 

கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டத்திலுள்ள சி.பி.டி. 520 கரட்டுப்பாளையம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் 137 ( 2 ) ( பி ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) 
கோயம்புத்தூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந.க.எண் . 816 / 2022 / உ , நாள் : 09.09.2022 - ன்படி கலைத்து ஆணையிடப்பட்டு மேற்படி 
சட்டப்பிரிவு 138 ( 1 ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) கோயம்புத்தூர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 


சி.பி.டி. 829 , போளிகவுண்டன் பாளையம் மகளிர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 
( ந.க.எண் .817 / 2022 / உ ) 


கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டத்திலுள்ள சி.பி.டி. 829 போளிகவுண்டன்பாளையம் மகளிர் பால் உற்பத்தியாளர்கள் 
கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் 137 ( 2 ) ( பி ) -ன்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) கோயம்புத்தூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந.க.எண் . 817 / 2022 / உ , நாள் : 09.09.2022 - ன்படி கலைத்து ஆணையிடப்பட்டு 
மேற்படி சட்டப்பிரிவு 138 ( 1 ) ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) கோயம்புத்தூர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 


[ 1 ] 


2 


சி.பி.டி. 46 , மாமரத்துப்பட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 
( ந.க. எண் . 818 / 2022 / உ ) 

கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டத்திலுள்ள சி.பி.டி. 46 மாமரத்துப்பட்டி பால் உற்பத்தியாளர்கள் 
கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் 137 ( 2 ) ( பி ) -ன்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) கோயம்புத்தூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந.க.எண் . 818 / 2022 / உ , நாள் : 09.09.2022 - ன்படி கலைத்து ஆணையிடப்பட்டு 
மேற்படி சட்டப்பிரிவு 138 ( 1 ) ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) கோயம்புத்தூர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 

சி.பி.டி. 796 , திவான்சாபுதூர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 
( ந.க.எண் .819 / 2022 / உ ) 


796 , திவான்சாபுதூர் 

கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டத்திலுள்ள சி.பி.டி. பால் உற்பத்தியாளர்கள் 
கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் 137 ( 2 ) ( பி ) ன்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) கோயம்புத்தூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந.க.எண் . 819 / 2022 / உ , நாள் : 09.09.2022 - ன்படி கலைத்து ஆணையிடப்பட்டு 
மேற்படி சட்டப்பிரிவு 138 ( 1 ) ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) கோயம்புத்தூர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 

சி.பி.டி. 833 , திப்பம்பட்டி மகளிர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 
( ரு.க. எண் . 878 / 2022 / உ ) 

கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டத்திலுள்ள சி.பி.டி. 
சி.பி.டி. 833 , திப்பம்பட்டி மகளிர் பால் உற்பத்தியாளர்கள் 
கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் 137 ( 2 ) ( பி ) -ன்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) கோயம்புத்தூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந.க.எண் . 878 / 2022 / உ , நாள் : 09.09.2022 - ன்படி கலைத்து ஆணையிடப்பட்டு 
மேற்படி சட்டப்பிரிவு 138 ( 1 ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) கோயம்புத்தூர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 

சி.பி.டி. 830 , இராசிசெட்டிபாளையம் மகளிர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 
( ந.க.எண் .879 / 2022 / உ ) 

, 

கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டத்திலுள்ள சி.பி.டி. 830 , இராசிசெட்டிபாளையம் மகளிர் பால் உற்பத்தியாளர்கள் 
கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் 137 ( 2 ) ( பி ) -ன்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) கோயம்புத்தூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந.க.எண் . 879 / 2022 / உ , நாள் : 09.09.2022 - ன்படி கலைத்து ஆணையிடப்பட்டு 
மேற்படி சட்டப்பிரிவு 138 ( 1 ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) கோயம்புத்தூர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) 
இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 


சி.பி.டி. 534 , கரவழிமாதப்பூர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

கோயம்புத்தூர் மாவட்டம் , சூலூர் வட்டம் . 

( ந.க.எண் .810 / 2022 / உ ) 


வட்டத்திலுள்ள 

சி.பி.டி. 534 , கரவழிமாதப்பூர் 

பால் 

கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் உற்பத்தியாளர்கள் 
கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் 137 ( 2 ) ( பி ) -ன்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) கோயம்புத்தூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந.க.எண் . 810 / 2022 / உ , நாள் : 09.09.2022 - ன்படி கலைத்து ஆணையிடப்பட்டு 
மேற்படி சட்டப்பிரிவு 138 ( 1 ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) கோயம்புத்தூர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) 
இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 

சி.பி.டி. 291 , அரசூர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

( ந.க.எண் .811 / 2022 / உ ) 


மாவட்டம் 

சூலூர் 

வட்டத்திலுள்ள 

291 , 

அரசூர் பால் 

கோயம்புத்தூர் சி.பி.டி. உற்பத்தியாளர்கள் 
கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் 137 ( 2 ) ( பி ) -ன்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) கோயம்புத்தூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந.க.எண் . 811 / 2022 / உ , நாள் : 09.09.2022 - ன்படி கலைத்து ஆணையிடப்பட்டு 
மேற்படி சட்டப்பிரிவு 138 ( 1 ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) கோயம்புத்தூர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) 
இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 

சி.பி.டி. 491 , வாகராயன்பாளையம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 
( ந.க.எண் .812 / 2022 / உ ) 

கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டத்திலுள்ள சி.பி.டி. 491 , வாகராயன்பாளையம் பால் உற்பத்தியாளர்கள் 
கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் 137 ( 2 ) ( பி ) -ன்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) கோயம்புத்தூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந.க.எண் . 812 / 2022 / உ , நாள் : 09.09.2022 - ன்படி கலைத்து ஆணையிடப்பட்டு 
மேற்படி சட்டப்பிரிவு 138 ( 1 ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) கோயம்புத்தூர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) 
இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 


3 


சி.பி.டி. 487 , ஆத்துப்பாளையம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

( ந.க.எண் . 813 / 2022 / உ ) 


கோயம்புத்தூர் 

மாவட்டம் சூலூர் 

வட்டத்திலுள்ள சி.பி.டி. 487 , ஆத்துப்பாளையம் பால் உற்பத்தியாளர்கள் 
கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் 137 ( 2 ) ( பி ) -ன்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) கோயம்புத்தூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந.க.எண் . 813 / 2022 / உ , நாள் : 09.09.2022 - ன்படி கலைத்து ஆணையிடப்பட்டு 
மேற்படி சட்டப்பிரிவு 138 ( 1 ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) கோயம்புத்தூர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) 
இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 

சி.பி.டி. 679 , வஞ்சிபுரம் மகளிர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 
( ந.க.எண் . 814 / 2022 / உ ) 


கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டத்திலுள்ள சி.பி.டி. 679 , வஞ்சிபுரம் மகளிர் பால் உற்பத்தியாளர்கள் 
கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் 137 ( 2 ) ( பி ) -ன்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) கோயம்புத்தூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந.க.எண் . 814 / 2022 / உ , நாள் : 09.09.2022 - ன்படி கலைத்து ஆணையிடப்பட்டு 
மேற்படி சட்டப்பிரிவு 138 ( 1 ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) கோயம்புத்தூர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) 
இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 

சி.பி.டி. 670 , சாலைப்புதூர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

( ந.க.எண் .815 / 2022 / உ ) 

கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டத்திலுள்ள சி.பி.டி. 670 , சாலைப்புதூர் பால் உற்பத்தியாளர்கள் 
கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் 137 ( 2 ) ( பி ) -ன்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) கோயம்புத்தூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந.க.எண் . 815 / 2022 / உ , நாள் : 09.09.2022 - ன்படி கலைத்து ஆணையிடப்பட்டு 
மேற்படி சட்டப்பிரிவு 138 ( 1 ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) கோயம்புத்தூர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) 
இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 

சி.பி.டி. 242 , லட்சுமிநாயக்கன்பாளையம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 
( ந.க.எண் .836 / 2022 / உ ) 

கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டத்திலுள்ள சி.பி.டி. 242 , லட்சுமிநாயக்கன்பாளையம் பால் உற்பத்தியாளர்கள் 
கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் 137 ( 2 ) ( பி ) -ன்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) கோயம்புத்தூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந.க.எண் . 836 / 2022 / உ , நாள் : 09.09.2022 - ன்படி கலைத்து ஆணையிடப்பட்டு 
மேற்படி சட்டப்பிரிவு 138 ( 1 ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) கோயம்புத்தூர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) 
இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 

ஈ.டி. 350 , கரும்புரவிபாளையம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 
( ந.க.எண் .848 / 2022 / உ ) 

கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டத்திலுள்ள 
FFLOⓇ 350 , கரும்புரவிபாளையம் பால் உற்பத்தியாளர்கள் 
கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் 137 ( 2 ) ( பி ) -ன்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) கோயம்புத்தூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந.க.எண் . 848 / 2022 / உ , நாள் : 09.09.2022 - ன்படி கலைத்து ஆணையிடப்பட்டு 
மேற்படி சட்டப்பிரிவு 138 ( 1 ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) கோயம்புத்தூர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) 
இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 

ஈ.டி. 356 , வதம்பச்சேரி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

( ந.க.எண் .880 / 2022 / உ ) 


சூலூர் வட்டத்திலுள்ள 

ஈடி . 

கோயம்புத்தூர் மாவட்டம் 356 , வதம்பச்சேரி பால் உற்பத்தியாளர்கள் 
கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் 137 ( 2 ) ( பி ) -ன்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) கோயம்புத்தூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந.க.எண் . 880 / 2022 / உ , நாள் : 09.09.2022 - ன்படி கலைத்து ஆணையிடப்பட்டு 
மேற்படி சட்டப்பிரிவு 138 ( 1 ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) கோயம்புத்தூர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) 
இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 

சி.பி.டி 295 , செந்தாம்பாளையம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 
( ந.க.எண் . 949 / 2022 / உ ) 


கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டத்திலுள்ள சி.பி.டி. 295 , செந்தாம்பாளையம் பால் உற்பத்தியாளர்கள் 

கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் 137 ( 2 ) ( பி ) -ன்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) கோயம்புத்தூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந.க.எண் . 949 / 2022 / உ , நாள் : 09.09.2022 - ன்படி கலைத்து ஆணையிடப்பட்டு 
மேற்படி சட்டப்பிரிவு 138 ( 1 ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) கோயம்புத்தூர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) 
இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 


4 


சி.பி.டி 75 , கோதபாளையம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 
( ந.க.எண் .1004 / 2022 / உ ) 
சி.பி.டி. 

கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டத்திலுள்ள 75 , கோதபாளையம் பால் உற்பத்தியாளர்கள் 
கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் 137 ( 2 ) ( பி ) -ன்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) கோயம்புத்தூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந.க.எண் . 1004 / 2022 / உ , நாள் : 09.09.2022 - ன்படி கலைத்து ஆணையிடப்பட்டு 
மேற்படி சட்டப்பிரிவு 138 ( 1 ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) கோயம்புத்தூர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) 
இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 

சி.பி.டி 655 , கே . குமாரபாளையம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 
( ந.க.எண் .1005 / 2022 / உ ) 

கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டத்திலுள்ள சி.பி.டி. 655 , கே . குமாரபாளையம் பால் உற்பத்தியாளர்கள் 
கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் 137 ( 2 ) ( பி ) -ன்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) கோயம்புத்தூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந.க.எண் . 1005 / 2022 / உ , நாள் : 09.09.2022 - ன்படி கலைத்து ஆணையிடப்பட்டு 
மேற்படி சட்டப்பிரிவு 138 ( 1 ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) கோயம்புத்தூர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) 
இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 

சி.பி.டி 385 , தென்பொன்முடி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

கோயம்புத்தூர் மாவட்டம் , மேட்டுப்பாளையம் வட்டம் . 
( ந.க.எண் .1052 / 2022 / உ ) 

கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் , வட்டத்திலுள்ள சி.பி.டி. 385 , தென்பொன்முடி பால் உற்பத்தியாளர்கள் 
கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் 137 ( 2 ) ( பி ) -ன்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) கோயம்புத்தூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந.க.எண் . 1052 / 2022 / உ , நாள் : 09.09.2022 - ன்படி கலைத்து ஆணையிடப்பட்டு 
மேற்படி சட்டப்பிரிவு 138 ( 1 ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) கோயம்புத்தூர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) 
இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 

சி.பி.டி 785 , தொக்குபாளையம் மகளிர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 
( ந.க.எண் .1054 / 2022 / உ ) 


கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் , வட்டத்திலுள்ள சி.பி.டி. 785 , தொக்குபாளையம் மகளிர் பால் உற்பத்தியாளர்கள் 
கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் 137 ( 2 ) ( பி ) -ன்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) கோயம்புத்தூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந.க.எண் . 1054 / 2022 / உ , நாள் : 09.09.2022 - ன்படி கலைத்து ஆணையிடப்பட்டு 
மேற்படி சட்டப்பிரிவு 138 ( 1 ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) கோயம்புத்தூர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) 
இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 


கோயம்புத்தூர் , 
2022 செப்டம்பர் 23 . 


தா . புவனேஸ்வரி , 
துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 
அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


